ம்‌ நோயற்ற வாழ்வைப்‌ போதிக்கும்‌ மாதப்‌ பத்திரிகை 


ஸ்‌ =f ட 
துர்மதி 1982 
பிப்ரவரி 
க்‌ 2 


ல்‌ Wo | 
வெளியிடுபவர்‌ : 
ஆயுர்வேத ஸேவா ஸமிதி 
12-D, டவுன்‌ ஸ்டேஷன்‌ ரோடு, திருச்சிராப்பள்ளி - 620 002. 


ட 


க்‌ 


சாகா னா: Raa am: | 
eardgfe: என aafeafafa எண ப 


த 1 
இ தொடர்ந்து ஈரமுள்ள நெஞ்சுடன்‌ இருத்தல்‌, | 
தனக்கெனப்‌ பொருள்‌ கொள்ளாமை, உடல்‌ பேச்சு 
மனம்‌ இவற்றின்‌ அடக்கம்‌, பிறர்‌ நலனில்‌ தன்னலம்‌ 8 
| ஏன்ற எண்ணத்துடன்‌ செயல்படுதல்‌ இவையே | 
போதுமானது. விரதமாகத்‌ தொடர்ந்து கடை 
பிடிக்க நிலைத்த வாழ்வைத்‌ தரவல்லது. | 
- வாக்படர்‌ ij 


கிளிக்‌ வட்‌ 


வருஷச்‌ சந்தா ரூபாய்‌ ஆறு தனிப்பிரதி 60 காசுகள்‌ 


நமது கடமை 


இன்றைக்கு நமக்குக்‌ கிடைக்கும்படியான சாஸ்திரங்களை எல்லாம்‌ 
ரட்சிக்கவேண்டும்‌. நமக்குப்‌ புரியவில்லை, உபயோகம்‌ இல்லை. என்று 
எதையும்‌ ஒதுக்கிவிடக்கூடாது. நம்முடைய அசட்டுத்தனத்தினாலே, இருப்‌ 
பதையும்‌ இழந்துவிடக்கூடாது. அந்தக்‌ சாலம்‌ என்றால்‌ ராஜாக்களுக்கு 
அவற்றை ரட்சிப்பது பொறுப்பாக இருந்தது. இப்போது, சர்க்காருக்கு 
நிம்மதியே இல்லை. ஒருபக்கம்‌ பாலைச்‌ சண்டை, இன்னொரு பக்கம்‌ 
சாதிச்‌ சண்டை, இப்படி ஒரே பூசல்‌. குடும்பங்களுக்கு ஒரே கஷ்டம்‌. 
எப்படி வாழ்க்கை நடத்துவது, எப்படி ஜீவிப்பது என்ற ஒரே கவலை. 
என்றாலும்‌ அலை ஓய்ந்துதான்‌ ஸ்நானம்‌ பண்ணுவது என்பது முடியாது. 
காட்டிலே சிங்கம்‌ புலியை அடிக்கிறது. புலி மானை அடிக்கிறது. இரும்‌ 
தாலும்‌ அங்கே மான்‌ குட்டி, புலிக்குட்டி எல்லாம்‌ வளர்ந்துகொண்டும்‌ 
விளையாடிக்கொண்டும்தான்‌ இருக்கின்‌ றன, நாளைக்கு என்ன செய்வோம்‌, 
அடுத்த நிமிஷம்‌ என்ன செய்வோம்‌ என்று மனிதர்களைப்போல்‌ : அவை 
_ மனக்‌ கஷ்டப்படுவதே இல்லை. நாமும்‌ அந்த மாதிரி வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. நேற்றைப்‌ பற்றியும்‌ நாயைப்‌ பற்றியும்‌ எதற்காக அழுது 
கொண்டிருக்கவேண்டும்‌? எல்லாம்‌ ஈச்வர சங்கல்பப்படி நடக்கிறது ; 
நடக்கட்டும்‌, இப்போது என்ன செய்யவேணடுமோ அதைக்‌ கவனித்துச்‌ 
, செய்யவேண்டும்‌. நாமாகவே ஒன்றுசேர்ந்து தனியாகவோ கூட்டாகவோ 
ஈம்முடைய சாஸ்திரங்களையெல்லாம்‌. ரட்சித்துக்கொள்ள ஏற்பாடு செய்ய 
வேண்டும்‌. 214 *' 
- காமகோடி ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகள்‌ 


ஆரோக்கியம்‌ நிர்வாஹிகள்‌ 
ஆசிரியர்‌ ! 
ஆயுர்வேதாசார்ய, வைத்ய விசாரத V, 8: நடராஜ சாஸ்திபி 


நிர்வாஹ ஆசிரியர்‌ ! 
வைத்ய விசாரத, ஆயுர்வேத சிரோமணி, 
5. V. ராதா8ருஷ்ண சாஸ்திரி 


வெளியிடுபவர்‌ ! '7, 5. ஈச்வரன்‌, 1.1.0, 


ஆரோக்கியம்‌ வாசகர்களுக்கு 


ஆரோக்கியம்‌ ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின்‌ 27-ம்‌ தேதியன்று 
வெளியாகிறது. பத்திரிகைகளைப்‌ பெறாத சந்தாதாரர்‌ உடனே தனது 
ஊர்‌ தபாலாபீஸில்‌ விசாரிக்கவும்‌. பத்திரிகை வராததை மறுமாதம்‌ 
முதல்‌ வாரத்திற்குள்‌ பத்‌ திரிகை காரியாலயத்திற்குத்‌ தெரியப்படுத்த 
வேண்டும்‌ 


வ 


வ எனனம எ 


” ஆரோக்கியம்‌ 


கலி 3083 துர்மதி மலர்‌-20 [982 
மாசி இதழ்‌- 2 பிப்ரவரி 


ஏளர்ச்காஎளிளார்‌ ard எண | 


அறம்பொரு ளின்பமும்‌ வீடும்‌ பயக்க 
உறுதுணை யரவதா ரோேக்சியமே, 


எள்‌ aa 8 எ: aa என்ன எ 1 
Wada எரா னனானர்‌ YUN | 


இறைவ ! ஏனது உணவு எனக்கு உடல்‌ வலிவை அளிக்‌ 
கட்டும்‌! எனது உடலமைப்பின்‌ ஆதாரமான பிருதிவி, ஜலம்‌, 
நெருப்பு, காற்று ஏன்ற நான்கும்‌ உண்ட உணவின்‌ பகுதி 
களால்‌ நிறைவுபெறட்டும்‌ ! எனக்கு இடையறாத இன்பம்‌ 

கிடைக்கட்டும்‌ ! 
- உணவேற்கும்போது சொல்லப்படும்‌ பிரார்த்தனை. 


நோய்‌ ஏன்‌ திரும்பத்‌ திரும்ப வருகிறது ? 


நோய்‌ வரக்கூடிய வெளிச்சூழ்கிலையும்‌, உள்சூழ்கிலையும்‌ ஒன்றாகச்‌ 
சேரும்‌. நோய்க்குக்‌ காரணமான ஒன்றோ பலதோ முடுக்கிவிடும்‌. இந்த 
நிலையை மாற்றிவிடத்தக்கப்‌ பாதுகாப்பும்‌ இல்லை. இந்த நிலையில்‌ நோய்‌ 
பூர்ண வடிவம்‌ எடுக்கிறது. தக்க சிகித்ஸை செய்ததும்‌ அது மறைகிறது. 
மறைந்த நோய்‌ மறுபடி திரும்புவானேன்‌ ? பல காரணங்கள்‌ உண்டு. 
இதோ சில 


1. சமனம்‌ சோதனம்‌ என, இருவகை சிகித்ஸை. நோய்‌ நிலை 
கடுமையாயிருந்தால்‌, நோயாளி அதனைத்‌ தாங்கும்‌ சக்தியற்றிருந்தால்‌ 
உடன்‌ சமன சிகித்ஸை செய்கிறோம்‌. ஜ்வரத்தின்‌ கடுமையைக்‌ குறைக்க 
பாரஸிடமால்‌ மாத்திரை சாப்பிடுவதைப்போல்‌. இயற்கையாகச்‌ சரீர 
வலிவு இருந்தால்‌ இயற்கை தானே இந்த அவகாசத்தைச்‌ சாதகமாக்கிக்‌ 
கொண்டு நோய்க்‌ காரணத்தை அகற்றிவிடும்‌. வலிவற்றிருந்தால்‌ 


10 மறதிக்கு என்ன செய்வது ? ஆரோக்கியம்‌ 


மேலெழுந்தவாரியாகக்‌ குணமானதுபோலிருந்த நோய்‌ திரும்பிவிடுகிறது. 
சமன சிகித்ஸையைத்‌ தொடர்ந்து நோய்க்குக்‌ காரணமாக இருந்தவற்றை 
அகற்றுவது முக்கிய சிகித்ஸை. இதற்குள்ள பொறுமையில்லாமல்‌ சமன 
சிகித்ஸையாலேயே திருப்தியடையும்‌ நோயாளிக்கு நோய்‌ திரும்பவரும்‌. 


2. நோய்‌ தீர்ந்தபின்‌ முன்கோய்‌ வரக்‌ காரணமாக இருந்தவற்றை 
மறுபடி தொடர்ந்து கையாள்வது, ஓத்துக்கொள்ளா தவற்றைத்‌ திரும்பப்‌ 
பயன்படுத்துவது ஒத்துக்கொள்ளாததும்‌ ஒத்துக்கொள்ளும்‌ அளவிற்கு 
உடலின்‌ சகிப்புத்‌ தன்மையைப்‌ பெருக்கிக்கொள்ளாதிருப்பது. . 

3. நோய்‌ பூர்ணமாகக்‌ குணமாவதற்கு முன்னரே சிகித்ஸையை 
நிறுத்திவிடுவது, அபத்தியத்தைத்‌ தொடர்வது. 

4. மூளை இதயம்‌ நீர்க்குண்டிக்காய்‌ (கிட்னி-விருக்கம்‌) இவற்றை 
மர்மங்கள்‌ என்பர்‌ இந்த இடம்‌ பொதுவாக நோய்களால்‌ பாதிப்புறாது. 
இவை பாதிக்கப்பட்டுவிட்டால்‌ எளிதில்‌ சீராவதில்லை. 


5. பொதுவாக ஒரு கோய்‌ திரும்பத்‌ திரும்ப ஓரிடத்தைப்‌ பாதித்து 
விட்டால்‌ அந்த இடம்‌ வலிவிழந்துவிடும்‌. எளிதில்‌ பாதிப்படையும்‌. 
கரப்பான்‌ தோல்‌ நோய்கள்‌ இந்தப்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவை. 

6. எல்லாவற்றையும்‌ விடப்‌ பெரிது. நோயாளி டாக்டரைவிடத்‌ 
தனக்கு அதிகம்‌ தெரியும்‌. இது குணமாகும்‌, இது குணமாகாது, இதற்கு 
இதுதான்‌ சிகித்ஸை என்றவாறு தானே நிதானித்து வைத்தியம்‌ செய்து 
கொள்வது. கோய்‌ கடுமையாவதும்‌ அகலாமலிருப்பதும்‌, வந்து மறைந்து 
திரும்புவதும்‌ இவர்கள்‌ தரமே தனக்கு அளித்துக்கொண்ட வரப்பிரசாதம்‌, 


ரு 


மறதிக்கு என்ன செய்வது? 


“எனது ஞாபகசக்தி சில நாட்களாக மிகவும்‌ குறைந்து வருகிறது. 
என்ன செய்கிறோம்‌, என்ன செய்யவேண்டும்‌ என்பவைகள்கூட சிந்‌ 
தனையில்‌ நிற்பதிலலை. செய்ததையே திரும்பச்‌ செய்வது, செய்யவேண்டிய 
தைச்‌ செய்துவிட்டதாக நினைப்பது, எதிலும்‌ நிலையற்ற சிந்தனை, ஒரு 
காரியத்தை நிறைவேற்றும்‌ வழிபற்றி சிந்திக்கத்‌ திணறிக்‌ குழம்புவது 
இவை காண்கின்றன. வயது 40. வயது மேலிடுவதால்‌ இது ஏற்படு 
கிறதா? வேறு கெடுதலா? இதைச்‌ சீர்செய்ய என்னவழி ?!' 


இது இன்றைய நாகரிகத்தின்‌ ஒரு வரப்பிரசாதம்‌. எதையும்‌ ஊன்‌ றிப்‌ 
பார்த்து நிதானிக்கும்‌ பழச்கம்‌ மாணவனாக இருக்கும்‌ நிலையிலேயே ஏற்‌ 
படவேண்டியது. அந்தப்‌ பழக்கம்‌ ஏற்படும்‌ சூழ்நிலை இன்று இல்லை. 
மறதி என்பதற்கு அவதானக்‌ குறைவு, ஞாபகக்‌ குறைவு என்ற மாற்றுப்‌ 


- பிப்ரவரி 1982 மறதிக்கு என்ன செய்வது ? 11 


பெயரும்‌ உண்டு. அவதானம்‌ ஊன்றிக்‌ கவனித்தல்‌, ஸ்ம்ருதி- ஞாபகம்‌ 
என்ற இரண்டும்‌ சிறுவயதில்‌ தானே ஏற்படக்கூடியவை. பெரியவர்கள்‌ 
செய்வதையே உற்றுப்‌ பார்த்துக்‌ கற்றுக்கொள்வதும்‌, திரும்ப அம்மாதிரி 
சந்தர்ப்பங்கள்‌ ஏற்படும்போது அதைத்‌ திரும்பச்‌ செய்வதும்‌ சிறுவர்‌ 
களுக்கு இயல்பாகவே அமைந்துள்ளது. இதை வளர்க்கவே மனப்பாடம்‌, 
மனக்கணக்கு முதலிய பழக்கங்கள்‌ ஏற்பட்டன. ஒரு மேஜையில்‌ 50, 60 
சிறிய சாமான்களைப்‌ பரப்பிவைத்து சிறுவனை அவைகளை ஊன்றிக்‌ 
கவனிக்கச்செய்து பிறகு தனித்திருந்து அவைகளை ஞாபகப்படுத்தி எழுதப்‌ 
பழக்குவதும்‌ ஞாபக சக்தியையும்‌ அவதானத்தையும்‌ வளர்க்கவே ஏற்‌ 
பட்டன. மந்திரத்தை மனதிற்குள்ளே ஜபித்து அதற்குரிய தேவதையை 
மனக்கண்‌ முன்‌ நிறுத்தி ஈடுபடுவதை மந்திர தியான முறையில்‌ காண்கி 
றோம்‌. இதுவும்‌ அத்தகைய பழக்கத்தில்‌ ஒன்று. மனத்தை ஒருமுகப்‌ 
படுத்துவது, ஈடுபாட்டுடன்‌ ஒரு செயலைச்‌ செய்வது, இவ்விரண்டும்‌ 
மறதியைத தடுப்பவை. ஆகவே மனத்தைப்‌ பல துறைகளில்‌ ஈடுபடச்‌ 
செய்து ஒன்றிலும்‌ நிதானிக்காமல்‌ செய்வதும்‌, செய்யும்‌ பணியில்‌ ஈடு 
பாடின்மையும்தான்‌ மறதிக்குக்‌ காரணம எனச்‌ சுருக்கமாகக்‌ கூறலாம்‌. 


ஈடுபாட்டுடன்‌ மனத்தை ஒருமுகப்படுத்தும்‌ திறன்‌ படைத்தவன்‌ ஒரே 
சமயத்தில்‌ பல வேலைகளையும்‌ முறையுடன திறனாகச்‌ செயல்புரிகிறான. ௩ம்‌ 
நாட்டில்‌ சிலரை அஷ்டாவதாணி, சதாவதானி என்று கூறுவார்கள்‌. 
இவர்கள்‌ ஒரே சமயத்தில்‌ பல துறைகளில்‌ பலர்‌ கேட்கும்‌ கேள்விகளை 
மனத்திற்கொண்டு வரிசை தவறாமல்‌ பதில்‌ கூறுவார்கள்‌. இது ஒரு 
மனத்தின்‌ பயிற்சி முறையில்‌ பெற்ற சாதனை இதே மாதிரி ஒரு தடவை 
மட்டும்‌ படித்த விஷயத்தை அதே சொற்றொடருடனேயே ஞாபகப்படுத்திக்‌ 
கொண்டு திரும்பச்‌ சொல்பவர்கள்‌ உண்டு. ஏக சந்தக்ராஹி என இவர்‌ 
களைக்‌ கூறுவர்‌. மாணவர்களில்‌ இத்தகைய புத்திக்‌ கூர்மை உள்ளவர்‌ 
களக்‌ காண்கிறோம்‌. இவர்களது மனத்திரையில்‌ முன்‌ படி: ததும்‌ பார்த்‌ 
ததும்‌ சினிமாவில்‌ பார்ப்பதுபோலத்‌ தோன்றுகிறது முன்பின்‌ பார்த்‌ 
திராத ஒரு கட்டடத்தைப்‌ பற்றிய அளவு விபரங்களைக்‌ கேட்டு அக்‌ 
கட்டடத்தையே நேரில்‌ பார்த்தது போன்ற அறிவுடன அதில்‌ உள்ள 
நிறைவு- குறைபாடுகளைக்‌ கூறும்‌ மேதாவிகளைப்‌ பார்க்கிறோம்‌. இதெல்‌ 
லாம்‌ சிந்தனையைச்‌ சிதறவிடாமல மனத்தைக்‌ குவித்து ஏகாக்கிரப்படுத்தும்‌ 
பயிற்சி முறையால்‌ பெறும்‌ லாபம்தான்‌. ஆகவே மறதியைப்‌ போக்க 
மனத்தைச்‌ சிதறவிடாமலிருக்கப்‌ பயிற்சி. செய்வதும்‌ செய்யும்‌ பணியில்‌ 
ஈடுபாடும்‌ அவசியம்‌. 


நாவல்கள்‌, பத்திரிகைகளில்‌ வரும்‌ செய்திகள்‌, சிறு கதைகள்‌ 
இவைகளை இடைவிடாமல்‌ படித்து வருபவர்களிடம்‌ இந்த மறதி அதிக 
மாக ஒட்டிக்கொள்ளும்‌. மேலெழுந்த வாரியாகப்‌ படிப்பதும்‌ பலதரப்பட்ட 
செய்திகளை, சம்பந்தமில்லாதவைகளையும்‌ கூட படிப்பதும்‌ மூளையைக்‌ 
குப்பைக்‌ கூடையாக்கிவிடும்‌. படிப்பதில்‌ கருத்தை ஊன்றிப்‌ படிகக 


12 மறதிக்கு என்ன செய்வது ? ஆரோக்கியம்‌-- 


வேண்டும்‌. கருத்து ஊன்றிப்‌ படிக்க அவகியமில்லாதவைகளைப்‌ படிக்கவே 
கூடாது. இதனால்‌ கண்களுக்கு கல்ல ஓய்வு, மூளைக்கும்‌ குழப்பமின்றித்‌ 
தெளிவாகச்‌ சிந்தனை செய்ய வசதி இருக்கும்‌. நாவல்‌ படித்துக்கொண்டே 
சாப்பிடுவது, படித்தபடியே தூங்கிவிடுவது, ஏதாவது படித்துக்கொண்டே 
வேலைகளைப்‌ பார்ப்பது, சம்பாஷணையில்‌ கலந்துகொள்வது இவை எல்‌ 
லாம்‌ மூளையின்‌ கூர்மையைக்‌ குறைப்பவை. எந்தச்‌ செயலில்‌ ஈடுபட்‌ 
டாலும்‌ அந்த ஒரு செயலிலேயே கருத்துடன்‌ ஈடுபடுவது என்றொரு 
பழக்கம்‌ அமைவதுதான்‌ இதற்கு முதற்படி. 


நமது ஞாபக சக்தியைத்‌ தினமும்‌ பரீக்ஷித்துப்‌ பார்க்கவும்‌ வளர்க்‌ 
கவும்‌ ஒரு சிறு வழி உண்டு. இரவு படுக்குமுன்‌ அன்று காலை விழித்‌ 
தெழுந்தது முதல்‌ நாம்‌ கண்ட மது அனுபவத்திற்கு வந்த சிறு சிறு 
நிகழ்ச்சிகளைக்கூட வரிசைப்படுத்தி நினைத்துப்‌ பார்ப்பது, அவைகளை 
அப்படியே மனக்கண்முன்‌ கொண்டுவந்து நிறுத்தி வைத்துக்கொள்வது, 
பேசிய சம்பாஷணைகளை அப்படியே தொகுத்துப்‌ பார்ப்பது, இப்படி ஒரு 
பழக்கத்தை ஏற்படுத்தினால்‌ மனத்தின்மீது படிந்துள்ள மறதி எனும்‌ திரை 
சிறுகச்‌ சிறுக விலகி, நாம்‌ நினைக்க விரும்பிய மறுகணமே எல்லாம்‌ 
வெள்ளித்‌ திரையில்‌ காணும்‌ நிகழ்ச்கிகளாகத்‌ தோன்ற ஆரமபிக்கும்‌. 
தினமும்‌ தனது நடவடிக்கைகளை டைரியாக எழுதுவதுகூட ஒரு நல்ல 
பழக்கம்தான்‌. ' என்‌ மனத்திற்கு அத்தகைய சக்தி இருக்குமா ' என்று 
யாரும்‌ ஐயப்படத்‌ தேவையில்லை. மனோவசிய நிபுணர்‌ ஒருவர்‌ நாமே 
அறியாத, நம்‌ உள்‌ மனத்தினுள்‌ நிகழ்பவைகளை யெல்லாம்‌ வெளிக்‌ 
கொணர்கிறார்‌ அல்லவா? அதே மாதிரி நாம்‌ இந்த சக்தியை வெளிப்‌ 
படுத்த முடியும்‌. ஈரம்‌ இவ்விதம நாளின்‌ முடிவில்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பதில்‌ 
மற்றொரு அனுகூலமுண்டு. மனத்தினுள்‌ இந்த சம்பவங்களை எல்லாம்‌ 
வரிசைப்படுத்தி வைத்துக்கொண்டால்‌, இரவில்‌ மனம அமைதி பெற்று 
நிம்மதியாகத்‌ தூங்கமுடியும்‌, மறுநாள்‌ மனம்‌ களைப்பு நீங்கிப்‌ புததுணர்ச்சி 
யுடனிருக்கும, மறதியே ஏற்படாது. வேலை முடிந்த பிறகு அலுவலக 
அறையிலுள்ளவைகளை அழகாக அடுக்கிவைத்து செல்வதைப்போல இது 
ஒரு நல்ல பழக்கமாகும்‌. 


நம்முன்‌ காணும்‌ நிகழ்ச்சிகளை நாம்‌ பார்த்துக்கொண்டேயிருக்கிறோம்‌. 
எனினும்‌ அதை அப்படியே ஞாபகத்திலிருப்பவைகளைக்கூட வரிசைப்‌ 
படுத்திக்‌ கூறமுடியாமல்‌ திணறுகிறோம்‌. முன்சொன்னவாறு மனப்பயிற்சி 
செய்துவந்தால்‌ இந்தக்‌ குறை நீங்கிவிடும்‌. எல்லோருடைய மனத்திற்கும்‌ 
இந்த சக்தி உண்டு. அதைப்‌ பயிற்சிமூலம்‌ திடப்படுத்தி சமயத்திற்குப்‌ 
பயன்படுமாறு செய்துகொள்வது அவரவருடைய சச்திக்குட்பட்டதே. 


மனத்தின்‌ ஒருமைப்பாட்டைக்‌ குலைக்கும்‌ சில நோய்‌ நிலைகள்‌ உண்டு. 
காமம்‌, சோகம்‌, கோபம்‌, துவேஷம்‌, பொருமை, பேராசை முதலிய 
உணர்ச்சிக்‌ கொந்தளிப்புக்கு உட்பட்டிருக்கும்போது மனத்தின்‌ அவ 


பிப்ரவரி- 1982 மறதிக்கு என்ன செய்வது? 13 


தானம்‌ குறைந்துவிடும்‌. அவ்விதமே சிற்றின்ப விளையாட்டில்‌ அதிகம்‌ 
ஈடுபட்டவர்கள்‌ பலக்குறைவு ஏற்பட்டதால்‌ மனம்‌ உடைந்து, ஏதோ 
லக்ஷ்யமின்றி சிந்தையுடனிருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. ரத்தக்‌ கொதிப்பு, 
நீரிழிவு, காஸம்‌ முதலிய உடலின்‌ தாதுப்‌ பொருளின்‌ நாசத்திற்குக்‌ 
காரணமான நோய்‌ வசப்பட்டவர்களுக்கு தாது பல க்ஷயம்‌ காரணமாக 
மறதி ஏற்படலாம்‌. இங்கெல்லாம்‌ இழந்த பலத்தை மீண்டும்‌ பெறுவதும்‌ 
நோய்‌ நீங்க வசதி பெறுவதும்தான்‌ முக்கிய சிகித்ஸையாகும்‌. 


ஆகவே மறதிக்கு மருந்து எது? ஞாபக சக்தியை வளர்த்துக்‌ 
கொள்வதுதான்‌. அவ்விதம்‌ ஞாபக சக்தியை வளர்ப்பவைகளின்‌ வரி 
சையில்‌ பசுவின்‌ நெய்‌, பசுவின்‌ பால்‌, நெல்லிக்காய்‌, வல்லாரை இலை, 
பிரம்மி வழுக்கை, வசம்பு, வாசனை கோஷ்டம்‌, சங்கங்குப்பி, சொக்கத்‌ 
தங்கம்‌ முதலியவைகளுக்கு முக்கிய இடமுண்டு. இவைகளை மேதாகர 
திரவ்யங்கள்‌ என்பர்‌. விஷயத்தை உடன்‌ கிரகிக்கும்‌ சக்தி (கிரஹணம்‌) 
கிரஹித்ததை - ஏற்றதை மனத்திற்குள்‌ கருக்கழியாது என்றும்‌ புதுமை 
யுடன்‌ வைத்துக்கொள்ளும்‌ சக்தி (தாரணம்‌) அப்படி ஏற்றிவைத்துக்‌ 
கொண்டுள்ளதைச்‌ சமயம வரும்போது ஞாபகப்படுத்திக்கொள்ளும்‌ சக்தி 
(ஸ்மிருதி), அப்படி ஞாபகப்படுத்திக்‌ கொண்டுள்ளதை பிறர்‌ நன்கு 
அறியுமபடி விளக்கும்‌ சக்தி (பிரதிபை) இந்த நான்கையும்‌ மேதை என்று 
பொதுவாகக்‌ குறிப்பிடுவர்‌. மேதை உள்ளவன்‌ மேதாவி, மேதாவியாக 
இந்தச்‌ சரக்குகள்‌ உதவும்‌. பசுவின்‌ நெய்‌, பசுவின்‌ பால்‌, கெலலிக்காய்‌ 
இவைகளை உணவுப்‌ பொருளாகத்‌ தனித்து நிறையச்‌ சாப்பிடலாம்‌. 
வல்லாரையைக்‌ கீரையாகச்‌ சமைத்துச்‌ சாப்பிடலாம்‌ வல்லாரையையும்‌ 
பிரம்மி வழுக்கையையும்‌ சங்கங்குப்பியையும கோஷ்டத்தையும்‌ நிழலி 
லுலர்த்தி ஈன்கு தூளாக்கி 2-4 டெஸிக்ராம்‌ அளவு தேனில்‌, நெய்யில்‌ 
அல்லது பாலில்‌ குழப்பிச்‌ சாப்பிடலாம்‌, வசம்பை ஆட்டுப்பாலிலோ 
பசுவின்‌ பாலிலோ ஊரவைத்து நிழலிலுலர்த்தி $-2 குந்துமணி அளவு 
ஜலம்‌ விட்டரைத்துச்‌ சரப்பிடலாம்‌. இதை அதிக அளவில்‌ சரப்பிட்டால்‌ 
வாந்தியாகும்‌. சிறுவர்களின்‌ மேதை சக்தி அதிகமாக இந்த வசம்பின்‌ 
நடுவில்‌ நல்ல சொக்கத்‌ தங்கத்தைக்‌ கமபியாக நீட்டிச்‌ செறுகி அதை 
அப்படியே பால்விட்டு அரைத்துச்‌ சிறுவர்களை 9-6 மாதங்கள்‌ வரை 
சாப்பிடச்செய்வது உண்டு. சந்தனக்‌ கல்லில்‌ அல்லது சுத்தமான மழ 
மழப்பான கருங்கல்லில்‌ 10-15 இழைப்பு தேய்த்தால்‌ போதுமானது. 
இவை எல்லாம்‌ மேதாகர ரசாயனப்‌ பொருள்கள்‌ பிராம்மிரசாயனம்‌. 
சியவனப்ராசம்‌, அச்வகந்தாரிஷ்டம்‌, ஆமலகீ ரசாயனம, தாத்ரீ ரசா 
யனம்‌ முதலியவைகளும்‌ இதுபோன்ற மற்ற தாதுபுஷ்டி ராசாமனங்களும்‌ 
உள்ளுக்குச்‌ சாப்பிட நல்லவை. சந்தனாதி தைலம்‌, உசீராதி தைலம்‌, 
பிருங்காமலக தைலம்‌ முதலியவைகளை த்‌ தினமும்‌ தலைக்கும்‌, காராயண 
தைலம்‌, பிண்ட தைலம்‌, புலா தைலம்‌ முதலியவைகளைப்‌ பாதத்திற்கும்‌ 
தேய்த்து ஸ்கானம்‌ செய்வதும்‌ உத்தமம்‌. ஜூ 


14 ஆரோக்கியம்‌-- 
கேள்வி - பதில்‌ 


0 உளுந்து அதிகம்‌.சேர்த்தால்‌ காது செவிடாகுமா ? 

சிறுவர்‌ தனித்து உளுந்தை அப்படியே மென்று தின்பர்‌. இதனைத்‌ 
தடுக்கப்‌ பெரியோர்‌ உளுந்தைத்‌ தினறால்‌ காது செவிடாகும்‌ என்று 
அவர்களைப்‌ பயமுறுத்துவர்‌. அரிசி தின்றால்‌ திருமணத்தின்போது மழை 
பெய்யும்‌ என்பதுபோல்‌. காரியகாரணத்‌ தொடாபு இங்கு பூர்ணமான 
தல்ல. செவிடாவதற்குப்‌ பல காரணங்கள்‌ உண்டு. காதில்‌ உட்சவ்வில்‌ 
உள்ள கசிவும்‌ நெய்ப்பும்‌ அதிர்ச்சியைத்‌ தாங்கி நுண்ணிய ஒலி உணர்‌ 
வைத்‌ தரும்‌ உளுந்து இந்தக்‌ கசிவைத்‌ தடிக்கச்செய்து உள்‌ சவ்வுகளை 
விறைக்கச்‌ செய்யும. வேறு காரணங்களால காது செவிடாகும்‌ நிலை 
ஏற்படவிருக்கும்போது உளுந்தைத்‌ தனித்து அதிக அளவில்‌ சேர்ப்பது 
நல்லதல்ல. காது மந்தமாகும்‌ என்ற எதிர்பார்வையுள்ளவர்கள்‌ உ௨ளுக்‌ 
தைக்‌ குறைத்து உபயோகிப்பது நல்லதே 
0 கொலீஸ்டிரால்‌ அதிகமாகாமல்‌ செய்ப எவை நல்லவை? 

இங்கு தவிர்க்கவேண்டியவை சில. அவற்றில்‌ உடற்பயிறசி தேவைப்‌ 
படாத சொகுசான வாழ்க்கை முறை, தயிர்‌ அதிகம்‌ அளவில்‌ சேர்ப்பது, 
ஆடு கோழி முதலியவற்றின்‌ மாமிசம கலந்த உணவு அளவில்‌ அதிக 
மாகுதல்‌, பகல்‌ தூக்கம, சோமபல்‌ இவை முக்கியமானவை. அறுவடை 
யாகி நாளாகாத புது தான்யங்களாலான உணவு, சர்சகரை கல்கண்டு 
வெல்லப்பாகு இவை அதிகம்‌ சேர்ந்த உணவுகளும்‌ கொழுப்படைப்‌ 
பிற்குக்‌ காரணமாகலாம்‌. 

பாகலிலை, பாகற்காய்‌, வேப்பிலை, வேப்பம்பூ, வெந்தயக்கீரை, 
கும்மட்டிக்காய்‌, காவல்‌ இலை, கோவைக்காய்‌ முதலிய சசபபும துவர்ப்பும்‌ 
மிக்க இலைகளும்‌ காய்களும்‌ தொடர்ந்து உபயோகிக்கத்‌ தக்கவை, 
இலைகளைத்‌ துவையலாகவும்‌ கசக்கிப்‌ பிழிந்தெடுத்த சாறாகவும்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. காய்களை வதக்கிச்‌ சாப்பிடலாம்‌. 


0 ஆமீபிரபாஸிஸ்‌, கிருமிகள்‌, வயிற்றோட்டம்‌, பேதி எனத்‌ 
தொடர்ந்து ஏதேனும்‌ ஒன்று வாட்டுகிறது. இதற்காகச்‌ 
செ.ய்பபப்பெறூம்‌ சிகித்ஸை தாற்காலிக மாகப்‌ பயன்தரு 
கிறது. தொடர்ந்து மருந்து சரப்பிட்டால்‌ மருந்தாலேபேய 
குடல்‌ மேலும்‌ கெருவதை உணர்கிறேன்‌ என்ன செய்ய? 
சத்துக்‌ குறைந்த உணவு, வீட்டில்‌ சுகாதார முறைப்படி அவரவருக்‌ 

கேற்ற உணவு தயாரிப்பதில்‌ சிரத்தையின்மை, வியாபார கோக்குடன்‌ 

தயாரிக்கப்பெறும்‌ உணவு ஏற்பது இவை முக்கிய காரணம்‌, சிறு 
குடலினுள்‌ புல்‌ தரைபோன்ற நுண்ணியதும்‌ நெய்ப்பும்‌ கசிவும்‌ கொண்‌ 
டதும்‌ சிறு விரல்போன்ற தோற்றமுள்ள உட்பரப்பு கிரஹணி எனும்‌ 
ஸ்தானமாகும்‌ இந்தப்‌ பரப்பு இரைப்பையில்‌ கரைந்த உணவுச்‌ சத்தை 
ஏற்கவும்‌ மலத்தைப்‌ பிரித்தகற்றவும்‌ உதவுகிறது. மருந்தாலும்‌ உண 
வாலும்‌ இவற்றின்‌ இயற்கைச்‌ செழிப்பு வரண்டுல்டுகிறது. இப்பகுதியில்‌ 


பிப்ரவரி 1982 கேள்வி - பதில்‌ 15 


சீரான வேகத்துடன்‌ நகரும்‌ உணவு குமுறலுடன்‌, படபடப்புடன்‌, சத்தத்‌ 
துடன்‌ வேகமாக நகரும்போது உணவுச்சத்து முழுஅளவு ஏற்கப்படுவ 
தில்லை. பித்த வேகமும்‌ சேர்ந்தால்‌ குடல்‌ அழற்சி ஏற்படும்‌. மலம்‌ பெரு 
மலமாகப்‌ பொத பொத என வெளியேறும்போது ஏதோ ஒரு சிரமம்‌ 
நீங்கிய உணர்ச்சி ஒருபுறமும்‌, மலத்துடன்‌ சத்தும்‌ வெளியேறுவதால்‌ மல 
வெளியேற்றத்தைத்‌ தொடாந்து களைப்பும்‌ மாறிமாறி ஏற்படும்‌. குடல்‌ 
சவ்வு அதிகமாக வரண்டுவிட்டால்‌ பின்னர்‌ பெரு மலப்போக்கைத்‌ தடுக்க 
முடியாதபடியாகும்‌. குடல்‌ மறத்து வரண்டு காய்ந்த தோல்‌ குழாய்போல்‌ 
உணரப்படும்‌. 

எண்ணெய்‌-நெய்யால்‌ தயாரித்த உணவுப்‌ பண்டங்களைத்‌ தவிர்க்க 
லாம்‌. தனித்து நெய்யும்‌ எண்ணெய்யும்‌ சூடான சாதத்துடன்‌ பிசைந்து 
முதலில்‌ ஓரிருகவளங்கள்‌ ஏற்பது நல்லது. பருப்பினத்தை லேசாக 
வறுத்துத்‌ துவையலாக்கி அல்லது வேகவைத்து சேர்க்கலாம்‌, தயிரைவிட 
அதனைக்‌ கடைந்த வெண்ணெய்‌ எடுக்காத மோரும்‌ வெண்ணெய்‌ 
எடுத்த மோரும்‌ நல்லதே. மோரையும்‌ காய்ச்சிச்‌ சேர்ப்பது நல்லது. 
மோரில்‌ வேகவைத்த கறிகாய்கள்‌ நல்லவை. கரிவேப்பிலை, பொதினா, 
கொத்துமல்லி முதலியவற்றின்‌ துவையல்‌ நல்லது. குடஜாரிஷ்டம்‌, 
குடஜ கனவடி, ஜீரகவில்வாதி லேகியம்‌, அஷ்ட சூர்ணம்‌, யவானயாதி 
சூர்ணம்‌, சாங்கேர்யாதி வடி முதலிய மருந்துகள்‌ பல நிலைகளிலும்‌ உதவக்‌ 
கூடியவை. இந்த உணவு முறையும்‌ மருந்தும்‌ குடல்‌ இழந்துள்ள சக்தியை 
மீட்டுத்‌ தருபவை. ஸ்‌ 


க்கிக்‌ னி கவிவி 
நியூ லக்ஷ்மீ டிஸ்பென்ஸரி 
(தியூ பிருந்தாவனம்‌: சமீபம்‌) 
கீழ ராஜ வீதி, புதுக்கோட்டை. 
ஸ்‌ ரஸ்‌ 


குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்கமுநக்கும்‌ 
சிறந்த முறையில்‌ வைத்யம்‌ 
செய்யப்படும்‌, 
வைத்யர்‌ 
11, வைத்யநாதன்‌, 8.1. P. 


அனை தகடு 


CREE ELE 


ஆறுகளில்‌ புதுநீர்‌ 177 


குடிக்க வென்னீர்‌ எனும்போது சில விஷயங்களைக்‌ கருத்திற்கொள்‌ 
வது நல்லது. கேரளம்‌ போன்று பெரு மழை, நீர்ப்பாங்கான சூழ்நிலை 
யுள்ள இடங்களில்‌ ஜலத்தை. எந்காளிலும காய்ச்சியே குடிப்பர்‌. 
மலையாளத்தில்‌ சக்கு: -வெல்லம்‌ மிகவும்‌ பிரசித்தம்‌. தண்ணீரில்‌ 
புதுமை காரணமாக்‌. ஏற்படும்‌: தடிப்பையும்‌ எளிதில்‌ ஜீர்ணமாகாத்‌ 
தன்மையும்‌ மாற்றி உட்கொள்வதன . அவசியத்தை உணர்ந்த இவாகள்‌, 
சுக்கு, தேங்காய்‌ கொட்டங்கச்சி, வறுதத கொள்ளு, கருங்காலிக்கட்டை, 
ஜீரகம்‌, சோம்பு, கொத்துமல்லி விதை முதலியவைகளைப்‌ போட்டுக்‌ 
காய்ச்சியே சாப்பிடுகின்‌ றனர்‌. 


காய்ச்சிய பின்‌ ஆறவைத்தும்‌ வென்னீரைச்‌ சாப்பிடலாம்‌. ஆனால்‌ 
ஆறிய வென்னீரை மறுபடியும சுடவைத்துச்‌ சாப்பிடுவது ஈல்லதல்ல. 


ஆறுகளில்‌ புதுநீர்‌ வருகை 


முன்னெல்லாம்‌ அடிப்பிறப்பன்று காவிரியிலே ஜலம்‌ வரும்‌. புது நீர்‌ 
வந்த சில நாட்கள்வரை அந்த நீரைப்‌ பருகவோ குளிக்கவோ உபயோ 
கிப்பது ஆரோக்கியத்திற்கேற்றதல்ல. ஆகவே, 18 நாட்கள்‌ புதுநீர்‌' 
வந்து கலக்கம்‌ தெளிந்து பழைய தேக்கங்கள்‌ மறையத்‌ தேவைப்படும்‌ 
எனக்‌ கருதி அடிப்‌ பதினெட்டைத்‌ திருவிழாவாகக்‌ கொண்டாடி 
அனறிலிருந்து ஆற்று நீரை உபயோகிக்கத்‌ தவங்கும்‌ பழக்கத்தை உண்‌ 
டாக்கினர்‌. இதுவே ஆடிப்‌ பதினெட்டாம்பெருக்குப்‌ பண்டிகையின்‌ 
லக்ஷ்யம்‌. ஒரு பெண்‌ வயதுவந்தவளாகி முதல்‌ பூப்புக்‌ கண்டதும்‌ சற்று 
விலகியிருந்து நல்ல நாளில்‌ வீட்டிற்கு அழைக்கப்பெற்று விருந்துவைத்துக்‌ 
கொண்டாடப்படுவது போல, காவிரியும்‌ பதினெட்டாம்பெருக்கன்று 
கொண்டாடப்பெறுகிறாள்‌. பெண்ணின்‌ வீட்டு விலக்க நாட்களைப்போல 
ஆற்றில்‌ புதுநீர்‌ வந்த சிலகாட்கள்‌ விலகக நாட்களாகும்‌ என்பதே இதன்‌ 
பொருள்‌. 


இன்ப்ளுயன்ஸா , காலரா, சீதபேதி, வயிற்றுக்கடுப்பு, வயிற்று வலி, 
டைபாய்டு ஜவரம்‌, கபவாதஜ்வரம்‌ இவை அதிக அளவில்‌ தோன்றும்‌ 
நாட்கள்‌ இவை ஒருபுறம்‌ காற்றின்‌ வரட்சி, மறுபுறம்‌ காற்றில்‌ கலந்து 
வரும்‌ சீதளம்‌, காற்றின்‌ வேகம்‌, புதிய ஜலத்திலுள்ள தேக்கநீர்‌ கலவை, 
ஜலத்தின்‌ தடிப்பு, மண்‌ கலந்து வருவதால்‌ சீதள மிகுதி, இவை எல்லாம்‌ 
தோலிலும்‌ சுவாஸாசயத்திலும்‌ குடலிலும்‌ அழற்சியைத்‌ தரும்‌. முதுகு 
'மென்ணி, விலா, முழங்கால்‌ முதலிய பூட்டுகளில்‌ இறுக்கமதிகமாகிப்‌ 
பிடிப்பு, அழற்கி ஏற்படும்‌. வியாதி வந்தபின்‌ அதன்‌ கடுமையிலிருந்து ' 
தப்ப வழிபார்ப்பதைவிட, வியாதி தன்னை நெருங்காமல்‌ பம 
கொள்வது பலவகையில்‌ சிறந்தது. 


ஆரோக்கிய வாழ்க்கை முறை 


178 நீர்வீழ்ச்சி - ஸ்னானம்‌ 


எத்தனை சுத்தமான தெனத்‌ தோன்றினாலும்‌ ஜலத்தில்‌ கலங்கலும்‌ 
தடிப்பும்‌ சீதளமும்‌ இருக்கும்‌ அது வரணட சீதளச்‌ சூழ்நிலையில்‌ 
ஒத்துக்கொள்ளாது. கீரைக்‌ காய்ச்சியே குடிப்பதற்கும்‌ குளிடபதற்கும்‌ 
பயன படுத்தவேண்டுப. இதமான சூட்டிலுளள. வென்னீரில்‌ குண்ப்பதால்‌, 
பூட்டுகளில்‌ வலி வீக்கம்‌ பிடிப்பு மார்பில்‌ சளி தலைகனம்‌ இவைகளைத்‌ 
தவிர்க்கலாம்‌. ஸ்னானம்‌. செய்யுமுன்பு உடல்‌ வரட்சி. தணிய சிறிது 
எண்ணெய்ப்‌ பசை ஏற்படும்படி தைலம அல்லது ஏதாவது எண்ணெய்‌ 
யைத்‌ தடவிக்கொள்வது நல்லது 


சுத்தமான சூழ்கிலையில்‌ சுத்தமாகத்‌ தயாரித்த சூடான உணவே 
ஏற்றது. தொத்துநோய்‌ பரவும்‌ காலமிது. உணவு விஷயததில்‌ கவனம்‌ 
தேவை. அளவுக்கு மீறினால ௮மிருதமும்‌ விஷம்‌. மாமபழம கூட வயிற்‌ 
தில்‌ வேக்காளத்தையும்‌ வலியையும்‌ வயிற்றுக்கடுப்டையும உணடாக்கும்‌. 
சீரும்‌ கட்டுப்பாடுமதான்‌ தக்க பாதுகா ப்பளிக்கும. 


வரண்ட காற்றில்‌ நீண்டதூரப்‌ பிரயாணம்‌, வெட்ட வெளிகளில்‌ 
படுக்கை, வரண்ட சில்லிட்ட உணவு, குளிர்ந்த நீர்‌, இவை இக்காலத்‌ 
திற்கு ஏற்றவை அல்ல 


திருக்குற்றாலத்திற்குச்‌ சென்று நீர்வீழ்ச்சியில்‌ ஸ்நானம்‌ செய்து 
சுகமனுபவிக்கும்‌ வாய்ப்புப்‌ பலருக்கு ஏற்படும்‌. ஆனால்‌ அதையே 
சுகவீனத்திற்குக்‌ காரணமாக்கிக்‌ கொள்பவருமுண்டு. அங்கு செனற 
தினத்தன்றே 4-5 முறை ஸ்நானம்‌ செய்து அதிகம்‌ அலைவது, இரண்‌ 
டொரு நாள்‌ தங்கி உடன்‌ திருமபுவது, அங்கு தங்கும நாட்களை 
ஆரோக்கிய ஸ்கானத்திற்கு மட்டும்தான்‌ என்பதை மறஈது மற்ற இன்ப 
வசதிகளுக்கும்‌ பயன படுத்திககொள்வது முதலிய அபத்தியங்களால்‌ 
எதிர்பார்‌. த்ததற்கு மாறாக உஷ்ணாதிக்கம்‌, கரமபுத்தளர்ச்சி, வாயுநோய்‌ 
கள்‌ முதலிய எதிர்‌ விளைவிற்கு ஆளாகுபவர்களும உண்டு திடீரென 
ஒரு மாறுபட்ட பழக்கத்தை ஏற்பதும்‌ தீடீரென விடுவதும்‌ தவறு. எதற்‌ 
கும்‌ முறை உண்டு. மாறுபட்ட சூழ்நிலையிலிருந்து திருச்குற்றாலம்‌ செல்‌ 
பவர்கள்‌ ஓரிரு நாட்கள்‌ கிரமமாக அந்தச்‌ சூழ்நிலையில்‌ பழகத்‌ தொடங்கி 
ஓரிரு வாரங்களாவது அங்கு ஸ்நான சுகத்தைப்‌ பெற்றுப்‌ பிறகு 
கிரமமாக அதைக்‌ குறைத்து தன்‌ முன்‌ சூழ்நிலைக்குத்‌ திரும்பிக்‌ கிரமமாக 
அதில்‌ பழக ஆரம்பிப்பதுதான்‌ விவேகம்‌. உடல நம்மிஷ்டப்படி எந்தத்‌ 
திடீர்‌ சூழ்நிலைக்கும்‌ ஈடுகொடுக்கும்‌ என்று எப்போதும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. அவ்வளவு பொறுமையற்றவர்கள்‌ திருக்குற்றாலத்தின்‌ இயற்‌ 
கைக்‌ காட்சிகளைக்‌ கண்ணால்‌ பார்த்துத்‌ திருப்திப்படுவதுடன்‌ கிற்பது 
கல்லது. 


ஆரோக்கிய வாழ்க்கை முறை 


காலம்‌ தவறி வரும்‌ மழை 179 
மழை தாமதித்தால்‌ 


காலம்‌ தவறி மழை வரும்போது சூழ்கிலையிலுன்ள பல மாறுதல்களுக்‌ 
கொப்ப உடல்‌ நிலையிலும்‌ பல மாறுதல்கள்‌ ஏற்படக்கூடும்‌. கோடையின 
கடும வெப்பமும்‌ வரடசியும்‌ மிகுந்து தற்போது, உணவுப்‌ பாதையில்‌ 
வேக்காளமும்‌ அதன்‌ காரணமாக வயிற்றுவலி, வயிற்றுக்கடுப்பு, கடும்‌ 
அதிஸாரம்‌, வாய்வேக்காளம முதலியவைகளால்‌ பலர்‌ துன்புறுவர்‌: 
தோல்‌ நோய்கள்‌, உடல்‌ அசதி நோய்கள்‌ அதிகமாகக்‌ காணப்படும்‌. 
புதுத்தண்ணீர்‌. வரா தநிலையில்‌ நீர்த்தேக்கங்களில உள்ள ஜலம்‌ மிகக்‌ 
குறைந்து அசுத்தமடைகிறது: ஆகவே பாதுகாப்புக்‌ குடிநீர்‌ வசதியுள்ள 
இடங்களிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ சுத்தமான குடிநீர்‌ கிடைப்பது 
சிரமமே. ஆகவே நீஎரச்‌ சுதசமாக்கக்‌ காய்ச்சிக்‌ குடிப்பது அவசியத்‌ 
தேவை. வயிற்று நோய்கள்‌ பலவும வராமல்‌ தடுக்க இது உதவும்‌. 
உணவு விஷயத்திலும்‌, எளிதில ஜீரணமாகாத காய்‌ கறி, சமையல்‌ 
பக்குவங்கள்‌, எண்ணெய்‌ மிகுதியாகச்‌ சேர்க்கப்பட்டுத்‌ தயாரித்த 
உணவுகள்‌, மாப்பண்டங்கள்‌ இவைகளைத்‌ தவிர்ப்பதும்‌ குறைத்து 
உபயோகிப்பதும்‌ நல்லது. 


தாமதித்து ஆறுகளில்‌ நீர வருவதால்‌, அந்தப்‌ புது கீர்‌ குறைந்த 
பட்சம 15-20 காட்களுக்காவது அப்படியே குடிக்கவோ குளிக்கவோ 
பயன்படாது. நீரைக்‌ காயச்சிக்‌ குடிப்பதற்கும குளிப்பதற்கும்‌ உபயோ 
கிப்பதுதான்‌ சிறந்தது. அசுத்தமான சூழ்கிலையில, அசுத்தியுடன்‌ தயா 
ரிக்கும உணவுப்பண்டங்களை எத்தனை ருசிகரமானதாயினும்‌ எத்தனை 
பசி இருந்தாலும்‌ உண்ணக்கூடாது. இந்காட்களில்‌ காலரா - விஷபேதி 
பரவக்கூடியது. சமூகத்தில்‌ ஒவ்வொருவரும தூய்மையையும கட்டுப்‌ 
பாட்டையும்‌ கடைப்பிடிததால்தான்‌ சமூக சுகாதாரம்‌ நிலைபெறும்‌. காலரா 
போன்ற தொத்து நோய்கள்‌ பரவும்போது, திடீரென நோய்‌ தடுப்பு 
சக்தியை நாம்‌ பெறுவது கடினம்‌. கமது பழக்க வழக்கங்களால்‌ உடல 
கோய்‌ தடுப்பு சக்தியை இயற்கைமாகவே நன்கு பெற்றிருந்தால்தான்‌ 
கோய்‌ பரவும்போது அந்தத்‌ தடுடபு சக்தி பலன்‌ தரும்‌. 


"தாயைப்‌ பிழைத்தாலும்‌ தண்ணீரைப்‌ பிழைக்காதே'' என்பர்‌. 
நீர்‌ நிலைகளின்‌ அருகேகூட அசுத்தம்‌ விளைவிக்கும்‌ செயல்களை நாம்‌ 
தவிர்க்கவேண்டும்‌ பிறர்‌ செய்தாலும்‌ தடுக்கவேண்டும்‌. நாப்ஸு 
கூத்ர புரிஷம்‌ குர்யாத்‌ நநிஷ்‌டவேத்‌ (நீர்த்‌ தேக்கங்களில்‌ - அதன்‌ 
அருகில்கூட மலஜலம்‌ கழிக்காதே, காரித்துப்பாதே) என்ற நீதிபோதனை 
நூல்களில்‌ மட்டும்‌ தங்கிவிடக்கூடாது. கமது பழக்கத்தில்‌ கொணரத்‌ 
தக்கதான சிறந்த கடைமுறை. வடு 


ஆரோக்கிய வாழ்க்கை முறை 


180 மழை ஓயும்போது 
வர்ஷா - சரத்ருது சர்மா 


மழை நாடெங்கிலும்‌ ஒரே சமயத்தில்‌ தொடங்குவதில்லை. கிரீஷ்மத்‌ 
திலேயே மேற்குமலைத்‌ தொடரில்‌ மழை தொடங்குகிறது தமிழ்காட்டில்‌ 
ஐப்பசி கார்த்திகையாகிய சரத ருதுவில்‌ அதிகம்‌ காண்கிறது அத்துடன்‌ 
அவ்வாண்டின்‌ மழைப்பருவம்‌ முடிகிறதெனலாம. வானம்‌ முழுவதும்‌ 
சூல்கொண்ட மேகம்‌ கறுத்துத்‌ தொங்கிக்கொண்டிருக்கும.. காற்று நீரால்‌ 
கனமுற்று பூமியை ஒட்டி வேகமாய்‌ வீசும்‌. இந்தக்‌ கீழ்காற்றால்‌ குளிர்‌ 
மிகுந்து காணும்‌. . நிலத்திலிருந்து புளிப்பு மணமுள்ள வெடிப்பு மணமு 
முள்ள நீராவி கிளம்பி சூழும. கனத்துத்‌ தடித்த நீர்‌ எங்கிலும பரவிக்‌ 
காணும்‌. இது அனைத்தும்‌ மனித உடலமைப்பில்‌ பற்பல வேதனை தரும்‌ 
மாறுதல்களைத்‌ தரும்‌. உடற்குட்டைப்‌ பாதுகாப்பதொன்றே இந்காட்‌ 
களில்‌ முக்கியத்துவம்‌ பெறும்‌ 


வானிலிருந்து கேரிடையாகப்‌ பெற்ற மழைகீர்‌, கிணறு போன்று 
சுற்றுச்‌ சுவர்‌ பாதுகாப்புளள இடங்களில்‌ அடிமட்டத்தில்‌ கிளமபும 
ஊற்றுகளால்‌ நிறைந்த நீர்‌, எந்த நீராயினும்‌ ஆவிவரும்வரை காய்ச்சிய 
நீர்‌, உப்பும்‌ புளிப்பும்‌ நெய்ப்பும்‌ சூடும்‌ மிக்கதும்‌ வரண்டதும எளிதில்‌ 
ஜீ£ணிக்கத்தக்கதுமான உணவு, உணவிற்குப்‌ . பழைய தாணியங்கள்‌, 
(புதிதாக ௮அறுவடையானவை தவிர்க்கத்தக்கவை ) மாமஸ ஸநிப்பு, பயிறு 
முதலிய பருப்பினங்களாலான கூழ்‌ கஞ்சி வகைகள்‌, தேனாலான அரிஷ்‌ 
டங்கள்‌ இவை ஏற்றவை 


ஈரமான தரையில்‌ வெறுங்காலால்‌ நடப்பது உசிதமல்ல. ஈர உணர்வு 
ஏற்படமுடியாதபடி காலணி அணிவதும்‌ கால்கடையைத்‌ தவிர்த்து 
ஸைகிள்‌ முதலிய வாகனங்களில்‌ செல்வதும்‌ உசிதம்‌. நன மணப்‌ பூச்சு, 
ஆடைகளை வாசனைப்‌ புகையிட்டு மொற மொற எனவாக்கி உடுத்துவது, 
ஆற்றின்‌ புதுநீர்‌, அதிக அளவில்‌ நீர்த்த மோர்‌ முதலிய பானங்கள்‌, 
பகல்‌ தூக்கம்‌, வெயிலில்‌ செல்வது, உடலை வறுத்தும்‌. செயல்கள்‌ இவற்‌ 
றைத்‌ தவிர்ப்பது நல்லது. 


பின்மழைக்‌ காலங்களில்‌ பொதுவாகப்‌ பரவிநின்ற நீர்க்குளிர்‌ 
அகனறு பகலில்‌ வெயிலில்‌ கடுமை உணரப்படும்‌, உடலில்‌ பித்தச்சூடு 
அதிகமாகும்‌. இனிப்பும்‌ கசப்பும துவர்ப்பும்‌ மிக்க உணவும்‌ பானங்களும்‌ 
இக்காலத்தில்‌ ஏற்றவை. . பசியேற்பட்டபின்‌ உண்பது, அப்பொழுதும்‌ 
லகுவான எளிதில்‌ ஜீர்ணிக்கத்தக்க உணவை உண்பது நல்லது. சம்பா 
அரிசி, பாசிப்பயறு, -. நெல்லிக்காய்‌, புடல்‌, தேன்‌, சர்க்கரை இவை 
உணவில்‌ பத்தியமானவை. 


ஆரோக்கிய வாழ்க்கை முறை ர 


மழை ஓயும்போது த்தர 181 


மழை. ஓய்ந்திருக்கும்‌. , மழையால்‌ பெருகிய நீரோட்டங்களிலிருக்து 
குளங்களும்‌ ஏரிகளும்‌ ஓடைகளும்‌ நிரமபி நீர்‌ தெளியத்‌ தொடங்கும்‌. 
பகலின்‌ வெயிலும்‌ இரவின்‌ வெட்ட வெளியில்‌ தெளிந்த நிலவும்‌ நட்சத்திர 
ஒளியும்‌ இந்தத்‌ தெளிவைத்‌ துரிதமாக்கும்‌ நீரில்‌ கனமும்‌ தடிப்பும்‌ 
குறையும்‌. வானில்‌ அகஸ்திய கக்ஷ்த்திரம்‌ உதிக்கும இந்தப்‌ பருவத்தில்‌ 
அந்நக்ஷத்திர ஒளியால்‌ விஷத்தன்மை நீங்கிய குளம முதலியவற்றின்‌ நீர்‌ 
மிகத்‌ தூய்மையான தாகும்‌. எல்லா தோஷங்களையும்‌ போக்கவல்ல ஒளி 
மண்டலங்கள்‌ நீரின்‌ தூய்மையைத்‌ தரும்‌. இந்த நீர்‌ ஏற்க நல்லது. 
வரட்சியோ கசிவுத்‌ தடிப்போ தராது. அதனால்‌ குளிர்ந்த நீரில்‌ ஸ்கான 
பானங்கள்‌ மிகவும்‌ இதமாக இருக்கும்‌. இரவில்‌ பனி வராதவரை நிலவு 
மிக இதம்‌ தரும்‌. பனி வந்துவிட்டால்‌ நிலவு உடலில்‌ வேதனை தரும்‌. 
பணி, தயிர்‌, எண்ணெய்‌ பண்டங்கள்‌, கடும்‌ ருசியுள்ள மதுக்கள்‌, பகல்‌ 
தூக்கம்‌, எதிர்காற்று இவற்றை நீக்குவது நல்லது 


ருது சரிமைய - யொதுவான சில குறிப்யுகன்‌- சிசிரவர்ஷ 
ருதுக்களில்‌ தித்திப்பும்‌ உப்பும புளிப்பும்‌ உள்ள உணவு இதம்‌ தரும்‌. 
வஸந்தருதுவில்‌ கசப்பும்‌ துவர்ப்பும்‌ உரைப்பும்‌ மிக்க உணவு இதம்‌ தரும்‌, 
கிரீஷ்ம ருதுவில்‌ தித்திப்பும்‌, சரத்ருதுவில்‌ இனிப்பு கசப்பு துவர்ப்பு மிக்க 
வையும்‌ இதம்‌ தரும்‌. சரத்திலும்‌ வஸந்தத்திலும வறண்ட உணவும்‌, 
ஹேமந்த-சிகிர-வர்ஷ-கிரீஷ்ம ருதுக்களில்‌ கெய்படள்ள உணவும்‌ நல்லது, 
சூடான. உணவு. ஹேமக்த - சிசிர-வர்ஷ- வஸந்த ருதுக்களில்‌. நல்லது. 
குளிர்ந்த உணவு கிரீஷ்ம-சரத்‌ ருதுக்களில்‌ நல்லது அந்தந்த ரதுக்களில்‌ 
தனித்து. ஈல்லதெனக்‌ கூறப்பட்ட சுவையுள்ளவற்றை அதிகமாயும்‌ மற்ற 
வற்றைக்‌ குறைத்தும்‌, எல்லா நாட்களிலும்‌ எல்லாச்‌ சுவைகளையும சிறி 
தாவது சேர்த்தும்‌ பழகிக்கொள்வது ஏற்றது. பருவம்‌ மாறும்போது 
முன்‌ பருவத்தின்‌ இறுதியில்‌ சிறிது சிறிதாக அந்தப்‌ பருவத்திற்கான 
பழக்கங்களைக்‌ குறைத்தும்‌, புதிய பருவம்‌ தொட௩கியதும்‌ அதற்கேற்ற 
பழக்கங்களைச்‌ சிறிது சிறிதாக அதிகமாக்கியும ஏற்பதுதான்‌ "நல்லது. 
பருவம்‌ திடீரென மாறுவதில்லை, அதுபோல்‌ பழக்கங்களையும்‌ திடீரென 
மாற்‌ றிக்கொள்வது உசிதமல்ல. 


இயற்கை வேகங்களை ஊதித்துநட - தடை செய்யாதே 


உடலில்‌ இயற்கை தானே உரிய காலத்தில்‌ நம்‌ விருப்பு வெறுப்புகளை 
மதியாமலேயே தன்‌ செயல்களைப்‌ புரிந்துவருகிறது. பசியும்‌ காவரட்சியும்‌ 
உணவு தேவை என்பதை உணர்த்துகிறது. அதுபோலவே மலங்களை 
வெளியேற்றும உக்துதல்களையும்‌ அவ்வப்போது உணர்கிறோம்‌. மலங்‌ 
களைப்‌ போல உட்செல்லும்‌ காற்றும்‌, வெளியேறும்‌ காற்றும்‌, தூக்கமும்‌ 
மற்றதும்‌ உரிய காலத்தில்‌ தன்தன்‌ தேவைகளை உணர்த்துகின்றன. 


ஆரோக்யே வாழ்க்கை முறை 


182 £ இயற்கை வேகங்களை மதிதது ஈட 


அத்தகைய இயற்கை உந்துதல்கள்‌-வேகங்கள்‌ எனப்படுபவை பதிகான்‌ 
காகும்‌. அவையாவன 


1. கீழ்வாயு 6 நீர்வேட்கை 11. கொட்டாவி 
2 மலம்‌ 7. பசி 12. கண்ணீர்‌ 

3. கிறுநீர்‌ 8. தூக்கம்‌ 13. வாந்தி 

4. ஏப்பம்‌ 9. இருமல்‌ 14. சுக்கிலம்‌ 

5. தும்மல்‌ 19. பெருமூச்சு 


இவற்றில்‌ கீழ்வாயு (பக்‌. 21) மலம்‌ (பக்‌. 20) சிறுநீர்‌ (பக்‌ 21) 
கொட்டாவி (பக்‌. 120) சுக்கிலம்‌ (பக்‌ 152) தூக்கம்‌ (பக்‌. 126) பசி 
(பக்‌. 81) நீர்வேட்கை (பக்‌. 111) பறறிய குறிப்புகள்‌ முன்னே தரப்‌ 
பட்டுள்ளன. மற்றவற்றைப்‌ பற்றி இங்கு சுருக்கமாகக்‌ கவனிப்போம்‌. 


ஏ.ப்பம்‌- இரைப்பையில்‌ இடைவெளி ஏற்படுத்த உள்ளே உள்ள 
காற்று வெளியேறும்‌. இதனை ஏப்பம்‌-உத்காரம்‌ எனபர்‌. அழுத்தத்துடன்‌ 
காற்று மேல்‌ வழியே வெளியேறுகிறது. பசி ஏற்பட்டவுடனும்‌ உண்ட 
வுடனும்‌ ஜீர்ண நிலையிலும்‌ இது ஏற்படும்‌: பசியுடன உள்ளபோது சீல 
சமயம்‌ எரிவுடனும சூட்டுடனும உண்டாகும. உண்டவுடன்‌ உண்ட 
உணவின்‌ மணத்துடன வெளியேறும்‌. ஜீ£ணித்ததும்‌ மணமின்‌ றி எரி 
வின்றி சுத்தமாக இருக்கும்‌. இது சத்தத்துடன பலருடன்‌ கலந்து உற 
வாடும சமயத்தில்‌ வந்தால்‌ அநாகரிகமெனத்‌ தோன்றும. : அடிக்கடி 
வந்தாலும்‌ சிரமம்‌ தரும்‌. அதனால்‌ இதனை அடக்க முயல்வர்‌. ருசியின்மை, 
மார்பின்‌ உள்ளும்‌ வெளியும்‌ . உதறல்‌, அடைப்பு, வயிற்று உப்புசம்‌, 
இருமல்‌, விக்கல்‌ ஏற்படும்‌. மார்பில்‌ வாதஹர தைலங்கள்‌ தடவி ஒத்தடம்‌ 
கொடுத்துப்‌ பிடிப்பு அடைப்புகளை விலக்கிக்‌ கீழ்மேல்‌ வாயு எளிதில்‌ 
வெளியேறச்‌ செய்யவேண்டும்‌ அஷ்டகுர்ணம்‌ நெய்யுடன்‌, பாஸ்கர 
லவணம்‌ வென்னீருடன்‌ சாப்பிட நல்லது. 


தும்மல்‌ - சுவாஸாசயத்திலுள ன காற்று மூக்கின்‌ வழியே வேகமாக 
வெளியேறுதல்‌. தூசி. முதலியவற்றின்‌ ஒத்துக்கொள்ளாத நெடிமணம்‌, 
சுவாஸம்‌ விட இடையூறாக நிற்கும நீர்‌ நிறைந்த சுவாஸப்பாதை இவை 
காரணமாக ஏற்படலாம்‌. துமமல்‌ தவிர்க்கமுடியாதது; அடக்கமுடியாதது. 
ஆனால்‌ இதனை அபசகுனமெனவும்‌ அநாகரிகமெனவும்‌ நினைத்து அடக்கு 
வது உண்டு அடக்குவதரல்‌ இருமடங்கு வேகத்துடன்‌ அது வெளியாவ 
துண்டு. தடைபட்டால்‌ தலைவலி, கண்வலி, கண்கள்‌ முதலியவற்றின்‌ 
நரம்புகள்‌ தாக்கப்பட்டு சக்திக்குறைவு, மென்னியில்‌ பிடிப்பு, முகபக்ஷ 
வாதம்‌ முதலியவை ஏற்படலாம்‌.- முகத்தில்‌ நாராயண தைலம்‌ முதலிய 
வாதஹர தைலங்களைத்‌ தடவி, ஒத்தடம்‌ கொடுத்து நரம்புப்பிசகு ஏற்‌ 
படாமல்‌ தடுப்பது, காலை வெயிலில்‌ அல்லது மாலை வெயிலில்‌ மூக்கினுள்‌ 


ஆரோக்கிய வாழ்க்கை முறை 


நாவரட்சி - நீர்வேட்கை 183 


வெயில்‌ படும்படி சூரியனை எதிர்நோக்கிச்‌ செல்லுதல்‌, கண்களுக்கு 
மையிட்டு கண்ணீர்‌ வெளிவரச்‌ செய்தல்‌, மூக்கிற்கு ஈசியமிட்டு மூக்கின்‌ 
சவ்வுகள்‌ சுறுசுறுப்படையச்‌ செய்தல்‌ இவை தும்மல்‌ தடையால்‌ ' அடை 
பட்டிருக்கும்‌ வாயுவேகத்தை வெளியேறச்‌ செய்யும்‌. 


நாவரட்சி - நீர்வேட்கை - ஜீர்ண நேரத்திலும்‌ பிறகும்‌ உடலுக்‌ 
குத்‌ தேவையான நீரைப்‌ பருகத்‌ தூண்டும்‌ உணர்ச்சி நாக்கில்‌ உணரப்‌ 
படுகிறது. இதனைப்‌ பல நிர்பந்தங்களால்‌ நீர்‌ பருகாமல்‌ தடைசெய்ய, 
உடலில்‌ வரட்சி, அவயவங்கள்‌ தொய்வடைதல்‌, காது கேளாமை, தலை 
சுற்றுதல்‌, தெளிவின்மை, இதயத்துடிப்பு மிகுதி தெரிய பல தொந்தரவுகள்‌ 
ஏற்படும்‌. உள்ளும்‌ வெளியும்‌ சீதோபசாரமும்‌ தேவையாயின்‌ கேரிடை 
யாக ரத்தத்தின்‌ நீர்‌ செலுத்துவதும்‌ ஏற்றது. 

இருமல்‌ - இதனைத்‌ தடைசெய்ய மூச்சுத்‌ திணறல்‌, சுவை உணர்ச்சி 
குறைதல்‌, மார்பில்‌ வலி, உடல்‌ உலர்க்தபோதலி, விக்கல்‌ முதலியவை 
ஏற்படும்‌. இருமலுக்குள்ள சிகித்ஸை செய்து எளிதில்‌ கபவாயு அடைப்பு 
விலகச்‌ செய்வது ஏற்றது 


பெருமூச்‌௬ - வழிகடை, தேகப்பயிற்சி முதலியவற்றால்‌ களைப்பு 
மிகுந்து அதனை ஈடுசெய்ய பெருமூச்சு வெளியாகும்‌ இதனைத்‌ தடை 
செய்ய, வயிற்றுவலி, இதயநோய்‌, மயக்கம்‌, கலக்கம்‌ ஏற்படும்‌. நல்ல 
ஓய்வெடுத்து, உடலில்‌ தேய்த்துப்‌ பிடித்துவிட்டு சுவாஸம்‌ ஒழுங்காக 
வெளியேறச்‌ செய்வதும்‌ நல்லது. 


கண்ணீர்‌- மனவெழுச்சி, கண்களைப்‌ பாதிக்கும்‌ பொருள்‌ தீண்டல்‌ 
முதலியவற்றால்‌ பெருகும கண்ணீரைத்‌ துணியைக்கொண்டு அழுத்தி 
கிறுத்த அந்த நீரின்‌ வேகம்‌ மூக்கின்‌ சவ்வுகளிலும்‌ மண்டைச்‌ சவ்வு 
களிலும்‌ எதிர்த்துச்‌ சென்று பீனஸத்தை ஏற்படுசதும்‌ தலைவலி, கண 
வலி, மார்பு வலி, மென்னிப்‌ பிடிப்பு, ௮ ?ராசகம்‌ கலக்கம்‌, வயிற்றுவலி 
முதலியவை இதனைத்‌ தொடரும்‌ நல்ல ஓய்வுடன்‌ தூக்கம்‌, உணர்ச்சி 
களைக்‌ குறைக்கும்‌ மதுபானம்‌, இனிய பேச்சு முதலியவை இதன்‌ பின்விளை 
வக்‌ குறைக்கும்‌. ப்‌ 


வாந்தி- சிலருக்கு வாந்தி அடிக்கடி ஏற்படும்‌. அதற்குக்‌ காரண 
மானவற்றைச்‌ சீர்செய்யாமல்‌ வாந்தியைத்‌ தடைசெய்ய, வாந்தியாக 
வெளியேறவேண்டிய பித்தம்‌ உடல்‌ முழுவதும்‌ பரவி நிற்கும்‌. காணாக்கடி 
போன்ற தடிப்பு, அக்கி, தோல்நோய்‌, கண்களில்‌ அரிப்பு, சோகை, 
ஜ்வரம்‌, இருமல்‌, பெருமூச்சு, உமட்டல்‌, வீக்கம்‌ முதலியவை சிறிதும்‌ 
பெறிதுமான பின்‌ விளைவுகள்‌. அடிக்கடி வாயைக்‌ கொப்புளித்துத்‌ துப்பி 


ஆரோக்க&ய வாழ்க்கை முறை 


184 மனவேகங்களை அடக்கிப்‌ பழகுவாய்‌ 


உமிழ்நீரின்‌ பெருக்கையும்‌ உமட்டலையும்‌ தவிர்ப்பது, தடைபட்டு இரைப்‌ 
பையில்‌ தேங்கியுள்ளவற்றை வாந்தி எடுத்து வெளிப்படுத்துவது, 
இதமான: நடை .முதலிய தேசப்பயிற்சிகள்‌, ரத்தத்தில்‌ இந்த பித்தம்‌ 
கலந்துவிட்டால்‌ - தோல்‌ கோய்களுக்கான கெட்ட ரத்தத்தை வெளியேற்று 
வதற்கான அட்டைவிடுதல்‌ முதலியவை நல்லது. 

வெளியேற்ற உந்த தல்‌. ஏற்படட சமயத்தில்‌ முறையின்றி அவற்றைத்‌ 
தடுப்பது பெருங்கேடு விளைவிச்கும்‌ சுவாஸம, இதயவியாதி, குஷ்டம்‌, 
வயிற்றுப்புண்‌ போன்ற பல நீடித்த நோய்களுக்கு இந்த வேகத்தடை 
காரணமாகும்‌ என்பதைக்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌ அவசியம்‌. ஒரு சிறிய 
தடை முயற்சி பெருநோய்க்கு இடம தந்து பலநாட்கள்‌ கஷ்டப்படவும்‌ 
பெருஞ்‌ செலவில்‌ கோய்‌ தீர்க்கவும்கேரும... 


மனவேகங்களை அடக்கிப்‌ பழகுவார்‌ ! 


உடல்‌ உந்துதலகளாகிய வேகங்களை - உரிய காலத்தில்‌ எழுபவை 
களை அடக்கக்கூடாதெனக்‌ கூறினோம்‌. அவை அப்படி வெளிச்செல்வது 
வேதனை தருவதாயின்‌, அவை எழக்‌ காரணமானவற்றை முறைட்படி 
அகற்றி எதிர்விளைவுகள்‌ ஏற்படாமல்‌ கவனித்து அடக்கவேண்டும்‌. 
இயற்கையின செயா முறையில்‌ உள்ளத்தில்‌ பலவகையான உணர்ச்சிகள்‌ 
எழக்கூடும்‌. அவ்வுணர்ச்சிகளின்‌ எதிரொலியாக கில மன வேகங்கள்‌ 
வெளிப்படையாக வெளியாகும்‌. அவற்றை அடக்கினால்‌ மேலும்‌ உள்ளம்‌ 
குமுறிப்‌ பல்வேறு இனமறியாத உணர்ச்சிகளைக்‌ கிளப்பும்‌. அவற்றை 
அடக்காவிட்டால்‌ தனக்கும பின்விளைவுகளை ஏற்படுத்தும்‌, பிறரையும்‌ 
சமூகத்தையும்‌ பெருமளவில்‌ பாதிக்கக்கூடும்‌. உடல்‌ வேகங்களை விட 
மனவேகங்கள்‌ மிகப்‌ பொல்லாதவை. அவற்றை அழிப்பதும்‌ தவறு. 
அவற்றை அப்படி வெளியிடுவதும்‌ தவறு தக்க போக்கிடம்‌ காட்டித்‌ 
தானே அவை அடங்க வழிசெய்வது நலம்‌ இந்த மனவேகங்களில்‌ ' 
மனத்தளவில்‌ பாதித்து நிற்பவை சில பேச்சளவில்‌ வெளியாகுபவை 
சில, உடலளவில்‌ சில எழுச்சிகளை ஏற்படுத்துபவை சில. அவை 
ஏற்படுத்தும்‌ பாதிப்புகளை ஈன்கு உணர்ந்து தடைசெய்ய வேண்டியவற்‌ 
றைத்‌ தடைசெய்தல்‌ நலம. இளஞ்‌ சிறுவனை லா லனையாகப்‌ பாராட்டி 
அவன்‌ போக்கைத்‌ திருத்துவதுபோல்‌ சிலசமயம்‌ மென்மையைக்‌ கடைப்‌ 
பிடிக்க நேரும்‌. சிலசமயம்‌ ஈண்பனிடம்‌ பழகுவதுபோல்‌ அமையும்‌. 
சிலசமயம்‌ கொடும்‌ எதிரியை அடக்குவதுபோல்‌ எதிர்‌ நடவடிக்கை 
எடுக்க நேரும்‌. அதன்‌ உள்ளத்தெழுச்சிகளின்‌ தராதரத்திற்கேற்பத்‌ 
தடைமுறையையும்‌ கையாளவேண்டும்‌. 


மனத்தளவில்‌ பாதிக்கும்‌ வேகங்கள்‌ _ தம்மிடம்‌ உள்ளதைப்‌ 
பிறருக்குக்‌ கொடுகக, அதனை விட்டுப்பிரிய மனமில்லாமை, - பிறரது 


ஆரோக்கீய வாழ்க்கை முறை 


பேச்சளவில்‌ வெளியாகும்‌ மனவேகங்கள்‌ 185 


பொருளை அடையத்தகா த முறையில்‌ அடைய ஆவல்‌ (லோபம்‌), அடைக்‌ 
துள்ளதை இழக்கநேரின்‌ வருத்தம்‌ (சோகம்‌), பிறர்‌ விரும்பியதை 
அடைய முடியாதபடி  தடுப்பரோ, கேடு விளைவிப்பரோ என்ற கிலி 
(பயம்‌), தன்‌ உடல்‌ பற்றி எரியும்‌ அளவிற்கு எழும்‌ கடும்‌ சினம்‌ 
(க்ரோதம்‌), தன்னிடமிலலாத நற்பண்புகள்‌ தன்னிடம்‌ உள்ளதாக மதித்‌ : 
துத்‌ திமிருடன்‌ நிமிர்வது (மானம), மறைக்கத்தக்கதென தானே கருதக்‌ 
கூடிய தனது பிழைகளையும்‌ கெட்ட பண்புகளையும்‌ மறைக்காமல்‌ அவற்‌ 
றைப்‌ பகட்டாக வெளியே காட்டுவது : நைர்லஜ்ஜ்யம்‌), * பலருக்குப்‌ 
பொதுவானதொன்றில்‌ தன்னைத்‌ தவிர வேறொருவர்‌ பங்குகொள்வதைத்‌ 
தாள முடியாமை (ஈர்ஷ்யா), தக்சதையும்‌ அதிக அளவில்‌ விரும்புதல, 
பிறருக்கு தீங்கு விளைவிப்பதில்‌ ஈடுபாடும்‌ நிறைவு காணுதலும்‌, 
இதுபோன்ற மனவேகங்கள்‌ மனத்தளவில்‌ பாதிப்பவை. இவற்றை 
அடக்கவேண்டும்‌. 'இவ்வுணர்ச்சிகளான எதிரான உணர்ச்சிகளை - 
கற்பண்புகளை வலிய வளர்த்துக்‌ கடைபிடித்தல்‌ அவசியம்‌. அப்படி 
அடக்காவிடில்‌ ஏற்படும பினவிளைவுகளை பிறரது அனுபவங்களிலிருக்து 
கன்கு உணர முடியும்‌. தானே அவற்றை அனுபவிக்க இடம்‌ கொடுப்பது 
மடமையாகும்‌. - - ன்‌ ்‌ 


ளிகள்‌ எளி ॥ 
ஏன்ன என்னாளர்‌ என்னாள்‌ எண ப. (சரகர்‌) 


பேச்சளவில்‌ வெளியாகும்‌ மனவேகங்கள்‌ - உள்ளத்தில்‌ 
எழும்‌ எண்ணம்‌ உடன்‌ பெருமபாலும்‌ பேச்சு வடிவம்‌ பெறுகிறது. 
யந்‌ மநஸா த்யாயதி தத்‌ வாசா வததி. உள்ளத்தின்‌ எழும்‌ கல்ல எண்‌ 
எங்களுக்கு மாறாகப்‌ பேசுவது நேர்மையாகாது. அதனை அந்ருதம்‌ - 
சேர்மையற்ற.பேச்சு என்பர்‌. உள்ளத்தில்‌ எழும்‌ எண்ணங்கள்‌ கெட்ட 
தாயின்‌ அவற்றைச்‌ சொல்லாக வடிப்பதும்‌ நேர்மையற்றதே பிறரைக்‌ 
கொதித்தெழச்‌ செய்யும கொடுஞ்சொல்‌, அளவிற்கு மீறிய வேகம்‌ 
கொண்ட பேச்சு, கோட்சொல்லுவது, பிறருக்குக்‌ கேடுவிளைந்ததைத்‌ 
தான்‌ முன்‌ உணர்ந்திருந்தாலும்‌ அதனை மறைபொருளாகக்‌ கூறாமல்‌ 
அப்பட்டமாகக்‌ கூறுவது, பேசும்‌ வேளைக்கும்‌ (இடத்திற்கும்‌ பொரு 
ளுக்கும்‌) பொருந்தாத பேச்சு இவை தடைசெய்யவேண்டியவை. யாரைக்‌ 
குறித்து இப்படிப்‌ பேச கேர்கிறதோ, அவர்களுக்கு விளையும்‌ கெடுதலை 
விடப்‌ 'பேசுபவருக்கு ஏற்படும்‌ கெட்ட பின்விளைவுகள்‌ அதிகம்‌. மனா 
வெழுச்சி இத்தகைய பேச்சிற்கு இடமளிக்குமானால்‌, அவ்விடத்தைவிட்‌ 
டகன்றும்‌ வேறு போக்கு கரட்டியும்‌ மனவெழுச்சியானது கடும்‌ சொல்‌ 
சிற்கு இடமளிக்காமல்‌ தடைசெய்வதுதான்‌ அறிவுள்ளவனின்‌ செயல்‌. 


ஆரோக்‌ வாழ்க்கை மூறை 


186 பொதுவாழ்க்கை கெறிகள்‌ 


ஏளன ஏன்ராஎன ஏனை ATE எ | 
என ஏகா என்றன || (சரகர்‌) 


உடல்‌ வழியே வெளிப்படும்‌ மனவெழுச்சிகள்‌ - உள்ளம்‌ 
நினைப்பதைப்‌ பேசுவதும்‌ அதற்கேற்பச்‌ செயல்படுவதும்‌ நேர்மையாகும்‌. 
உள்ளம்‌ மனம்‌ உடல்‌ என்ற மூன்று கரணங்களும்‌ நேர்கோட்டில்‌ அமை 
வதே ருதம்‌ - திரிகரண சுத்தி - நேர்மை எனப்படும. ஆனால்‌ இவை 
அனைத்தும்‌ நல்லெண்ணம்‌, நற்சொல்‌, நற்செயல என்ற மூன்றாக அமைந்‌ 
தால்தான்‌ நேர்மையாகும்‌. கற்செயலாகப்‌ பரிணமிக்காத எந்த எண்ணத்‌ 
தையும்‌ செயலளவிற்குக்‌ கொணர்வது நல்லதல்ல. பிறரைத்‌ துன்புறுத்‌ 
தும்‌ அடிப்படையில்‌ எழும்‌ வன்முறை, பிறர்‌ மனைவியைத்‌ தீண்டுதல்‌, 
தன்‌ மனைவியிடம்‌ கூடத்‌ தகாதமுறையில்‌ தகாதவேளை யில்‌ ஈடுபடுதல்‌, 
பிறர்‌ உடைமையைப்‌ பறித்தல்‌, முறையற்றுப்‌ பிராணிகளைத்‌ துனபுறுத்‌ 
தல்‌, இவை மனவெழுச்சியின்‌ பரிணாமமான செயல்வேகமாயின்‌ இவற்‌ 
றைத்‌ தடைசெய்வது மிக அவசியம்‌. 


88 எனன: சா கார னர்‌ ரனினா | 
னிளிஈன்‌ச- னா எனா எரா ளா || (சரகர்‌) 


இது கேர்மையில்‌ எழுந்த எண்ணமா பேச்சா செயலா என்பதை 
உடன விளையும்‌ பலனைக்கொண்டு மட்டும்‌ அறியமுடியாது. இவற்றின்‌ 
பின்விளைவு ஈகன்மை பயக்கத்தக்கதாயின்‌ இவற்றை நேர்மையானதாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


பொதுவாழ்க்கை நெறிகள்‌ 


ஸ்வஸ்த ௪ர்யை என்ற தலைப்பில்‌ தினசர்யையும்‌ ருதுசர்யையும்‌ 
விளக்கப்பெற்றன. உடல்‌ மனம்‌ ஆத்மா என்ற மூன்றும்‌ ஆயுளாகிற 
மூக்காலிக்கான மூன்று கால்கள்‌. ஸத்வம்‌ ஆத்மா சரீரம்‌ ௪ .த்ரயக 
ஏதத்‌ த்ரிதண்ட வத்‌:. ஏதேனும்‌ ஒரு கால்‌ பழுதுபட்டால்‌ உயிர்‌ எனும்‌ 
ஆயுளைத்‌ தரிக்க மூடியாது. உடல்‌ வலிவும்‌ மனவலிவும்‌ போல்‌ ஆத்ம 
வலிவும்‌ பெறத்தக்கதே. ஆத்மவலிவெள்பது உடல்‌-மனவலிற்கான 
முயற்சிகளால்‌ மட்டும்‌ பெறத்தக்கதல்ல புண்ணியம்‌ பாபம்‌ எனும்‌ சிசயல்‌ 
பின்விளைவுகள்‌ ஆத்மாவைப்‌ பாதிப்பலை அதற்குரிய ஈன்மைபயக்கும்‌ 
சில நடைமுறைகள்‌ ஆயுர்வேத நூல்களில்‌ ஸ்வஸ்த சர்யை எனும்‌ 
இலைப்பில்‌ இடம்‌ பெறுகின்றன. 


உடலையோ மனத்தையேோச உடனடியாகப்‌ பாதிக்காத சில“ உடை 
முறைகள்‌ உள்ளன. இன்றளவில்‌ அவை பாதிக்கவில்லையே என்து 


ஆரோக்கீய வாழ்க்கை முறை 


பொதுவாழ்க்கை நெறிகள்‌ 187 


எண்ணி அதில்‌ ஈடுபடுவோம்‌. அது பரிணாமத்தில்‌ கேடு விளைவிக்கக்‌ 
கூடும. இதனை எதிர்பார்த்து அவற்றைத்‌ தவிர்க்கச்‌ சொல்வர்‌. மனம்‌ 
உவந்து ஏற்கும்‌ சிலவற்றை ஹிதமானவையல்ல என்று ஒதுக்கக்‌ கூறுவர்‌. 
மனத்திற்குப்‌ பிடித்திருத்தால்‌ மட்டும்‌ போதாது. பரிணாமத்திலும்‌ அது 
கல்ல பின்விளைவு தருவதாக இருத்தல்‌ வேண்டும்‌. அதனால்‌ ' பிரியம்‌ ” 
என்பதைவிட “ஹிதம்‌” என்பதில்‌ அதிகம்‌ வற்புறுத்தல்‌. காணலாம்‌. 


சமுதாயத்துடன்‌ பொருந்தி வாழ்பவன்‌ சமுதாய நலத்திற்கு ஒத்துவரும்‌ 
படி தன்‌ நலனை அமைத்துக்கொள்ள ஏற்ற முறைகள்‌ சில. தான்‌: 
என்ற அகங்காரத்தை விட்டொழித்து லோசஹிதம்‌ - உயிரினத்திடம்‌ 
கருணை என்ற உயர்ந்த நோக்கைத்‌ திடப்படுத்துபவை சில அத்தகைய 
எளிய சில நடைமுறைகளை சரகர்‌ ஸாச்ருதர்‌ வாக்படர்‌ இவர்களது 
நால்களிலிருந்து தொகுத்துச்‌ சுருக்கமாகத்‌ தருகிறோம்‌. 
்‌ ஒளோஎரி: ஏச்ஏனாார்‌ ஈனா: எள்‌: எதனா: 
ge ஏ எ (எள oat Sena என்ன்‌ ந | 
எல்லா உயிரினமும்‌ சுகம்‌ பெறும்‌ பொருட்டே செயல்படுகின்‌ றன. 
சுகம்‌ தர்மமின்றி கிட்டாது. அதனால்‌ தர்மத்தில்‌ முக்கிய கோக்கம்‌ 
இருக்கவேண்டும்‌. 
எனா கணா ள்‌ 88௭ SATE: | 
சன்னா ளி ஏராள எனை: ப 
கற்பணிகளில்‌ உதவும்‌ ஈண்பர்களை அன்புடன்‌ பேணவேண்டும்‌. 
மற்றவர்களைத்‌ தூரத்தில்‌ தவிர்க்கவேண்டும்‌. பிழைப்பிதகு வழியற்றவர்‌, 
கோயாளி, சோகத்தால்‌ மெலிந்தவன்‌ இவர்களுக்குத்‌ தன்‌ சக்திக்கேற்ப 
அனுகூலனாக இருக்கவேண்டும்‌. 
ஏரண னிஎ Haga: | 
எனின்‌ ஏன: எள்ள எச: ஈ 
கள: aga எளானா: எண | 
எனா: ஏட ஏன ஏனா: || (சரகர்‌) 
இவர்களுடன்‌ கூடிப்‌ பழகு - அறிவு, கல்வி, வயது, கறபழக்‌ 
கங்கன்‌, மனஉறுதி, ஞாபகசக்தி, ஆழ்த்த சிந்தனை இலைகளுடன்‌ 
மூதிர்ர்தவர்களும்‌, அப்படி மூதிர்ந்தவர்களுடன்‌ பழகுபவர்கள்‌, 
இயற்கை நிலை அறிந்தவர்களும்‌, மன உறுத்தற்றவர்களும்‌, எல்கே 
ரிடத்திலும்‌ இனிதே பேசுபவர்களும்‌, அடக்கமும்‌ ஈன்னோக்கும்‌ சாண 
டவர்களும்‌ மல்வீழி கூதுபவர்‌எஞமான நல்€ரைர்களுடன்‌ பழக வண்‌ இல்‌ 


8ராக்யெ லு௩ழ்க்கை முணு 
ஆ ய மூ 


188 பெரதுவாழ்க்கை கெறிகள்‌ 


qa: எனா: JST: FETA: | 
afer ஏனா: எனன: wo: ॥ 
quae Ta: wa ff: ட 
frauen: afeasat rea: 11 
இவர்களுடன்‌ பழகாதே - மனத்தாலும்‌ சொல்லாலும்‌ செயலா 
லும்‌ தீமை புரிபவர்‌, கோட்சொல்லி, கலகத்தைத்‌ தூண்டுபவர்‌, ரகசிய 
மானவற்றைப்‌ பலர றியக்‌ கேலிசெய்பவர்‌, தன்னிடமிருப்பதைப்‌ பிறருடன்‌ 
பகிர்ந்துகொள்ள விரும்பாதவர்‌, பிறரது வளர்ச்சியைக்‌ கெடுப்பவர்‌, 
போக்கிரி, பிறரைப்பற்றி அவதூறு: பரப்புபவர்‌, சபலமனமுள்ளவர்‌, 
எதிரியைச்‌ சார்ந்தவர்‌, பரிவற்றவர்‌, தன்‌ கடமையைக்‌ கைவிட்டவர்‌, 
இவர்களுடன்‌ கூடிப்‌ பழகாமலிருத்தல்‌ நல்லது. 
ணா cara, ரோச்‌ TETAS | 
afm, னாராகஎனர்‌ <faadan | 
ஏர்‌ சள னள்‌ காசாக ப (வாக்படர்‌) 
பாபம்‌ பத்துவிதம்‌. உடலில்‌ துன்புறுத்துதல்‌, பிறர்‌ உடமையைப்‌ 
பறித்தல்‌, முறையின்றி உடலுறவு கொள்ளுதல்‌ என மூன்றும்‌ உடலால 
சசய்யும்‌ பாபச்செயல்கள்‌. கோள்‌ சொல்லுதல்‌, மென்மையற்ற பேச்சு, 
கேர்மையற்ற பேச்சு, சம்பந்தமின்றி பேசுதல்‌ என நான்கு வாயால்‌ விளை 
விக்கும்‌ பாபச்‌ செயல்கள்‌. உயிரினத்தில்‌ எதையும்‌ அழிக்கும்‌ எண்ணம்‌, 
பிறர்‌ சிறப்புகளைக்கண்டு சகிப்பின்மை, பண்பாட்டிற்கு முரணான எண்ணம்‌ 
என்ற மூன்று மனத்தால்‌ விளையும்‌ பாபங்கள்‌. இவற்றை விலக்கலாம்‌. 
ஏராள Mara காள்‌ fam | 
ரன்‌ கன்ன 89 காளி ப 
ஏணோானனார்‌ ராணா எ ன | 
[எர ர்‌ என ஈகா ப்‌ 
கெட்ட பழக்கம்‌ - வெகு நாட்களாகப்‌ பழகியது. . அதனைக்‌ சைவிடத்‌ 
தீவிரமான முயற்சி தேவை. ஒரு நல்ல பழககம்‌ அதனை ஏற்கத்‌ தீவீர 
மான முயற்சி தேவை. இங்கு கவனத்திற்குரியது - எந்தப்‌ பழக்கத்தை 
யும்‌ திடீரெனக்‌ கைவிடாதே. சிறுகச்‌ சிறுக .அந்தப்‌' பழக்கத்திலிருந்தும்‌ 
விடுபடவேண்டும்‌ பழக்கத்தைக்‌ கைவிடும்போது வேறு பாதிப்புகள்‌ 
ஏற்படக்கூடும்‌. அந்த பாதிப்புகளால்‌ பெருத்த விளைவுகள்‌ ஏற்படா தபடி 
அவனித்து முதலில்‌ பழகிய கெட்டதில்‌ கால்‌ பங்கை விட்டு அதனை: 
உடலும்‌ மனமும்‌ ஏற்றுக்கொண்டதும்‌ மறுபடி கால்பங்காகக்‌ குறைத்து 
முழுவதையும்‌ கைவிடவேண்டும்‌. உணவிலும்‌ பானத்திலும்‌ கடைமுறை 
யிலும்‌ இந்த முறை அவசியம்‌. அப்படியே ஈல்லவற்றைப்‌ பழகும்போதும்‌: * 
அவற்றின்‌ முழு அளவை ஒரேயடியாக : ஏற்காமல்‌ கிறுகச்‌ கிறுஅப்‌ ப, 
மூமூ அளவிற்கு வரவேண்டும்‌. லக்க னு 


ஆரோக்கேயே வாழ்க்கை முறை 


AROGYAM FEBRUARY 1982 Read. No. M. 7674 
ந புந தத தர கற்நல்‌ 


திருச்சி ஆயுர்வேதிக்‌ யூனியன்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌ 


(ஸ்தாபிதம்‌ 1939) 
விற்பனை அண்டு ரிஜிஸ்டர்ட்‌ ஆபீஸ்‌ 
81-&, சின்னக்கடைத்‌ தெரு, திருச்சிராப்பள்ளி - 620 002. 
(போன்‌ எண்‌ : 24202) 
மருந்து தயாரிப்பு : 28-&, தென்னூர்‌ ரோடு, 
திருச்சி - 620017. (போன்‌: 23660) 


1 
சிறந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு 


ஸ்‌ 


43 ஆண்டுகளாக பிரஸித்தமான இடம்‌. 


மெனி வம. 


சியவனப்ராச லேகியம்‌ 
காஸம்‌, ச்வாஸம்‌ இவைகட்கு நல்லது. 
நல்ல புஷ்டி, பலம்‌ கொடுக்கும்‌. 
300 கிராம்‌ ரூ. 12-00. 150 கிராம்‌ ரூ. 6-50, 


திர்பலாத்‌ தைலம்‌ 
கண்ணுக்குக்‌ குளிர்ச்சியளிக்கும்‌ சிறந்த ஸ்நான தைலம்‌, 
3 450 மி.லி. ரூ. 20-00, 


சாஸ்திரீய ரீதியில்‌ தகுந்த நிபுணர்களின்‌ மேற்பார்வையில்‌ 
தயாரிக்கப்பெற்ற 

மற்ற எல்லா ஆயுர்வேத மருந்துகளும்‌ 
3 இங்கு கிடைக்கும்‌. 
வைத்தியர்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
_— மிகவும்‌ நம்பிக்கையான இடம்‌ -- 


1. 5. ஈச்வரன்‌, 1.1... - 
மானேஜிங்‌ டைரெக்டர்‌, 


A நட என்ன்‌ அர்னால்ட்‌ லில்லி 4 


Printed at the Hindi Prachar Press, Tiruchi and Published by 
Dr. T. S. Iswaran, L.I,M. on behalf of the Ayurveda Seva Samiti, 
12-D, Town Station Road, Tiruchirapalli - 620 002. 
Editor: V, B. Nataraja Sastri, Ayurvedacharya. 
Managing Editor: S. V. Radhakrishna Sastri, Ayurveda Siromani, 
Vaidya Visarada. 


